NOVEMBER/DECEMBER 2023 


GETA34B/DETA34B — தமிழ்‌ இலக்கண வரலாறு 


Time : Three hours Maximum : 75 marks 


பகுதி அ -— (10X2=20 மதிப்பெண்கள்‌) 
அனைத்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 
1.  தொல்காப்பியத்திற்கு பாயிரம்‌ பாடியவர்‌ யார்‌? 
2. தமிழில்‌ கிடைத்த முதல்‌ இலக்கண நூல்‌ எது? 
3... சுவாமிநாதம்‌ - நூலாசிரியர்‌ பெயரைக்‌ குறிப்பிடுக. 


4. வைத்தியநாத தேசிகரால்‌ இயற்றப்பட்ட இலக்கண நூல்‌ 
எது? 


9. அணியிலக்கணம்‌ கூறும்‌ நூல்கள்‌ இரண்டினைக்‌ கூறுக. 


6. தொன்னூல்‌ விளக்கம்‌. - நூற்‌ குறிப்புத்‌ தருக. 


7. வெண்பா பாட்டியல்‌ - நூலாசிரியர்‌ பெயரைக்‌ 
குறிப்பிடுக. 

8. பத்துக்‌ கட்டளைக்‌ கலித்துறைகளால்‌ அமைந்த பாட்டியல்‌ 
நூல்‌ எது? 


3928 


9. தமிழில்‌ அகராதிக்கு முன்னோடியாக இருந்த நூல்கள்‌ 


எவை? 


10. தமிழில்‌ தோன்றிய முதல்‌ அகராதி நூல்‌ எது? ஆசிரியர்‌ 


யார்‌? 
பகுதி ஆ -— (5 % 5 ௪ 25 மதிப்பெண்கள்‌) 
எவையேனும்‌ ஐந்து வினாக்களுக்கும்‌ விடையளிக்கவும்‌. 
11. (அ) முந்துநூல்‌ என்பது இலக்கண நூலா? விளக்குக. 
(அல்லது) 


(ஆ) தொல்காப்பியம்‌, இயல்‌ அமைப்பு முறையை 
எடுத்துரைக்க. 


12. (௮) நேமிநாதம்‌ - நூல்‌ அமைப்பினைச்‌ சுட்டுக. 
(அல்லது) 


தொன்னூல்‌ விளக்கம்‌ - நூற்‌ சிறப்பினை 
எடுத்துரைக்க. 


(ஆ 


13. (அ) பிற்காலத்தில்‌ எழுந்த புற இலக்கண நூல்கள்‌ பற்றி 
எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) யாப்பிலக்கண வளர்ச்சிக்‌ குறித்து எழுதுக. 


14. (அ) சிதம்பரபாட்டியல்‌ - நூல்‌ குறித்து எழுதுக. 
(அல்லது) 
(ஆ) பன்னிருபாட்டியல்‌ - நூல்‌ குறித்து எழுதுக. 


2 8928 


2 


(அ) நிகண்டு இலக்கண நூல்கள்‌ பற்றி எடுத்துரைக்க. 
(அல்லது) 


(ஆ) இலக்கண அகராதிகள்‌ பற்றி இயம்புக. 


டி பகுதி இ 8% 10-80 மதிப்பெண்கள்‌) 


எவையேனும்‌ மூன்று வினாக்களுக்கு மட்டும்‌ விடை தருக. 


16. 


தமிழிலக்கண வரலாற்றில்‌, அகத்தியம்‌, தொல்காப்பியம்‌ 
நூல்கள்‌ பற்றி ஆய்ந்துரைக்க. 


பிற்காலத்தில்‌ எழுந்துள்ள எழுத்திலக்கண நூல்கள்‌ பற்றி 
விவரிக்க. 


பிற்கால அகப்பொருள்‌ இலக்கண நூல்கள்‌ பற்றி 
கட்டுரைக்க. 


இலக்கண நூல்கள்‌ வளர்ச்சியில்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ பற்றி 
கட்டுரைக்க. 


தமிழ்ச்சொல்வளர்ச்சியில்‌ நிகண்டுகள்‌, அகராதியின்‌ 
பங்கினை எடுத்துரைக்க. 


3 8928 


